Ⓒ 

GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


NMENT 


TRUTH 


Fr 


OF T 


ALONE 


No. 375 ] 


AMIL 


111 


TRIUMPHS 


No. SRO G - 28 / 2022 . 


V - 4 Ex . ( 375 ) 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs.1.60 Paise . 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , TUESDAY , JULY 5 , 2022 
Aani 21 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part V - Section 4 


Notifications by the Election Commission of India 


NOTIFICATIONS BY THE ELECTION COMMISSION OF INDIA 


APPOINTMENT OF DATES FOR ELECTION TO FILL THE OFFICE OF 
VICE - PRESIDENT OF INDIA , 2022 . 


The following Notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , New 
Delhi - 110 001 , dated the 5th July , 2022 ( Ashadha 14 , 1944 ( Saka ) is republished : 


No. 480/2022 : - Whereas , the term of office of Shri M. Venkaiah Naidu , Vice - President of India , is upto 
10th day of August , 2022 , in terms of Article 67 of the Constitution ; and 


Whereas , an election is due to be held , in terms of clause ( 1 ) of Article 68 of the Constitution , to fill 
the vacancy to be caused by the expiration of the term of office of the incumbent Vice - President before the 
expiration of term of his office ; and 


Whereas , under sub - section ( 3 ) of Section 4 of the Presidential and Vice - Presidential Elections Act , 
1952 ( 31 of 1952 ) , the Election Commission of India is required to so appoint the dates for the election to 
fill the office of the Vice - President of India that the election will be completed at such time as will enable the 
Vice - President thereby elected to enter upon his office on the 11th day of August , 2022 ; 

Now , therefore , the Election Commission of India hereby 

( A ) calls upon the Electoral College , referred to in Article 66 of the Constitution , to elect a person to fill 
the above vacancy in the Office of Vice - President of India before the expiration of the term of the incumbent 
Vice - President , in accordance with the provisions of the Constitution , the Presidential and Vice - Presidential 
Elections Act , 1952 ( 31 of 1952 ) , and the Rules and Orders made thereunder ; and 


[ 1 ] 


2 


( B ) in pursuance of sub - section ( 1 ) of Section 4 of the said Act , appoints - 

( a ) the 19th July , 2022 ( Tuesday ) , as the last date for making nominations ; 

( b ) the 20th July , 2022 ( Wednesday ) , as the date for scrutiny of the nominations ; 

( c ) 

the 22nd July , 2022 ( Friday ) , as the last date for the withdrawal of candidatures ; and 
the 6th August , 2022 ( Saturday ) , as the date on which a poll shall , if necessary , be taken . 

( d ) 


Secretariat , 
Chennai - 600 009 , 
5th July , 2022 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( By Order ) 


NARENDRA N. BUTOLIA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை -600 009 , 

5 ஜூலை , 2022 . 


SATYABRATA SAHOO , 
Chief Electoral Officer and 
Principal Secretary to Government , 
Public ( Elections ) Department . 


இந்தியத் தேர்தல் ஆணையம் 


அறிவிக்கை 

எண் .480 / 2022- இந்தியக் குடியரசுத் துணைத் தலைவர் திரு . எம் . வெங்கையா நாயுடு அவர்களின் பதவிக் காலம் அரசியலமைப்புச் 
சட்டம் பிரிவுக்கூறு 67 - ன்படி , 2022 ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 10 - ம் நாளுடன் முடிவடையவிருப்பதாலும் ; 


புது டில்லி , 
5 ஜூலை , 2022 . 


அரசியலமைப்புச் சட்டம் பிரிவுக்கூறு 68 கூறு ( 1 ) -ன்படி , தற்போதைய குடியரசுத் துணைத் தலைவரின் பதவிக்காலம் முடிவடைவதால் 
ஏற்படும் காலியிடத்தை அக்காலியிடம் ஏற்படுவதற்கு முன்னால் , நிரப்புவதற்கு தேர்தல் நடைபெற வேண்டுமென்பதாலும் ; 


குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல்கள் சட்டம் , 1952 - ன் ( 31/1952 ) 4 - வது பிரிவில் கண்ட உட்பிரிவு 
( 3 ) ன்படி இந்தியத் தேர்தல் ஆணையம் , தேர்ந்தெடுக்கப்படவுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் 2022 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 
11 - ஆம் நாளன்று தமது பதவியை ஏற்கும் வண்ணம் , இந்தியக் குடியரசுத் துணைத் தலைவர் பதவியை நிரப்புவதற்காகத் தேர்தல் நடத்த 
தேதிகளை நியமிக்க வேண்டியுள்ளதாலும் ; 


( ஆணைப்படி ) 


ஆகவே , இந்தியத் தேர்தல் ஆணையம் இதனால் குறிப்பிடுகின்றது 

( அ ) அரசியலமைப்புச் சட்டப் பிரிவுக் கூறு 66 - இல் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்காளர் குழு , தற்போதைய குடியரசுத் 
துணைத்தலைவரின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாக ஏற்படும் காலியிடத்தை நிரப்புவதற்கு தேர்வு செய்யும் பொருட்டு , 
அரசியலமைப்பு விதிகளின்படியும் , குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத்தலைவர் தேர்தல்கள் சட்டம் , 1952 ( 31/1952 ) -ன்கீழ் 
விதிகள் மற்றும் ஆணைகளின்படி அழைப்பு விடுகிறது ; மற்றும் 

( ஆ ) மேற்படி சட்டத்தின் 4 - வது பிரிவில் கண்ட ( 1 ) உட்பிரிவினையொட்டி , 

( அ ) வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசி நாள் 

( ஆ ) வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யும் நாள் 

( இ ) வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 

( ஈ ) வாக்குப் பதிவு நாள் , தேவைப்படின் 


நிர்ணயித்துள்ளது - 

19 ஜூலை 2022 
( செவ்வாய்க்கிழமை ) 
20 ஜூலை 2022 
( புதன்கிழமை ) 

22 ஜூலை 2022 
( வெள்ளிக்கிழமை ) 
6 ஆகஸ்ட் 2022 
( சனிக்கிழமை ) 


நரேந்திர என் . புடோலியா , 
முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


சத்யபிரத சாகு , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் ( தேர்தல்கள் ) துறை . 


FIXATION OF PLACE AND TIME FOR ELECTION TO FILL THE OFFICE OF VICE - PRESIDENT OF INDIA , 2022 


No. SRO G - 29 / 2022 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


The following Notification of the Election Commission of India , Nirvachan Sadan , Ashoka Road , New Delhi - 110 001 , 
dated 5th July , 2022 ( Ashadha 14 , 1944 ( Saka ) is republished : 


480/2022 ( 1 ) : - In pursuance of Rule 8 of the Presidential and Vice - Presidential Elections Rules , 1974 , the Election 
Commission of India hereby ; 


( a ) fixes Room No. 63 , Parliament House , New Delhi as the place of polling for the Vice - President Election to be 
held in accordance with its Notification No. 480/2022 , dated the 5th July , 2022 ; and 


Secretariat , 
Chennai - 600 009 , 
5th July , 2022 . 


( b ) specifies the hours from 10.00 a.m. to 5.00 p.m. both inclusive to be the hours during which the poll , if 
necessary , will be taken at the said place of polling . 


( By Order ) 


NARENDRA N. BUTOLIA , 
Senior Principal Secretary , 
Election Commission of India . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை -600 009 , 
5 ஜூலை , 2022 . 


SATYABRATA SAHOO , 
Chief Electoral Officer and 

Principal Secretary to Government , 
Public ( Elections ) Department . 


இந்தியத் தேர்தல் ஆணையம் 


3 


புது டில்லி , 
5 ஜூலை , 2022 . 


அறிவிக்கை 

எண் .480 / 2022 ( 1 ) -1974 - ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல் விதிகளின் 8 - வது 
விதிக்கிணங்க இந்தியத் தேர்தல் ஆணையம் 


( அ ) 2022 - ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 5 - ஆம் நாளிட்ட எண் .480 / 2022 - ஆம் எண்ணுள்ள அறிவிக்கைப்படி , புது டில்லியிலுள்ள 
நாடாளுமன்ற இல்லம் 63 - வது எண் கொண்ட அறையை குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் 
இடமாகவும் ; 


( ஆ ) மேற்படி இடத்தில் காலை 10.00 மணி முதல் மாலை 5.00 மணி வரையில் தேர்தல் , தேவைப்படின் , நடக்குமெனவும் இதனால் 
குறிப்பிடுகின்றது . 

( ஆணைப்படி ) 


நரேந்திர என் . புடோலியா , 
முதுநிலை முதன்மைச் செயலாளர் , 
இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


சத்யபிரத சாகு , 

தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் ( தேர்தல்கள் ) துறை . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


